TL T04177 


R00106 


இ 


வேலுமயிலும் துணை . 
பொதிகை அகத்திய முனிவர் அருளிச்செய்த 
ஷடாக்ஷர அந்தாதி என்னும் 


ஆறெழுத்தந்தாதி 


ஓம் 


கிலி 


ய 


சரஹண 


பவு 


ஸ்ரீயு 


றீம் 


4/77 


மதராஸ் , என் . வி . 
கோள்டன் அச்சியந்திர சாலையிற் 

பதிப்பிக்கப்பட்டது 


அணா 2 


1914 


General3190 


அ . 


வேலுமயிலுந்துணை 

. 


4 

477 
ஆறெழுத்தந்தாதி . 


காப்பு - கணபதி துணை . 


நேரிசை வெண்பா 


கற்பகமிருந்தன் கந்தமிகுநந்தவனப் 
பொற்பகமிருக்கப்பொதிகைமுதி தற்காத் 
தண்ணீரையாதரித்த வைத்து கரன் காப்பாமெம் 
மெண்ணீரையாறெழுத்திற்கே . 

முருகர் துதி கட்டளைக்கலித்துறை , 
ஆறுமுகமுண்டுபண்ணிருதோளுமுண்டங்கையினி 
வேறியவேலுண்டு வெற்றிமயூரமுண்டேவல்செய்ய 
மீறியசிங்கத்துரை வீரவாகுண்டு வேளைக்கில் சே 
கூறியபோது வருவான் குமரகுருபரனே . 


நூல் . 


சாந்தமாறெழுத்தாலயமா மென தங்கமெலாம் 

எந்தமாதிமுதற் பொருளாகிசத்தாங்கமு 
பயனத்தமுன்னுவதென்னுள தன்னுளதென்னுவதா 
உத்தம்போக்கியெனையேதாக்கிய வென்குருவே . 


2 


குருவேகிருபையானந்த மோனமொழித்சிவனார் 
- குருவேபரையீராது கோலஞ் சமைந்த நமைப் 
குருவேவிந்து நாதம் பரம்பெரும்பேரொளிக்கு 

குருவேமுருகோனாறெழுத்தென்னு மூலங்களே 
மங்களேசிவஞ்சத்தி வித்தாயுன்னு முன் பிறந்த 
உபங்களேபஞ்சகர்த்தாவுவின் வழித் தேறியொரு 
காலங்களேயொக்க வேகிக்கருப்புக்கடை பினின்ற 
கோலங்களே முருகோனாறெழுத்தின் குணக்குன்றமே , 


3 


ஆதெ முத்தத்தா தி . 


குணக்குன் றமேயன்பருள்ளுருேவிக் குமுகுமென 
மண்க்குன்றமே முருகாவென்றன் கருத்தைமாற்றிடுங்கள் 
கணக்குன் றமேயெங்கு மாறெழுத்தாயுருக்காட்டிய பொற் 
எனக்குன்ற மோண்டபிண்டமொன்றாம் நின்ற சூத்திரமே 


திரமே முருகரின்னாறெழுத்தல்கிதன் சிந்தை புற்றிப் 
பதமேயிதென் கள்ளுணர்ந்தோர்க்கு மன்பர் பழவினைநிட் 
ரெமே சிதையும் பிறப்பறுக் கற்றுமொழியாகில் 
வாமேயெக்காலமுஞ் சாகார் சிவசித்தர்மானிலத்தே . 


அத்தேயிறப்பும் பிறப்பு மறுக்கன்ம நீங்குமிப்பூ 
தலத்தேமிதக்கினமே முருகாவென்றுனாறெழுத்தைப் 
மிலத்தோடித்தவச்க்சுப்பானின் னாருந்தப்பேரொளிரச் 
பலத்தமிதப்பால்லாற் பிள்ளைவேறுந்தடையிலையே . 


சடையா துபாசத்துருகாது மாயைச்சரமறுகி 
வடையா துகாயமுலை யாதுள்ளா வியுலகிலினிப் 
படையாதயன் கைப் பவநீக்கிஞானப்பரத்துறைவா 
வடையாதெங்கெங்குஞ்சிவமாகக்காட்டுகின்னா றெழுத்தே. 


T 


ஆறெழுத்துண்மையறியார்கள் கன்ம மறுக்கலப்பால் 
வேறெழுத்தில்லைவெண்ணீறில்லை மால்சிவவேடமில்லை 
தேறெழுத்தேதயன்கையுங்கருக்குழிச் சேரலும்பின் 
மாறெழுத்தந்தகன் றென்புவத்தே யென்றும் வௌவுவரே. 


8 


வௌவுகின்றாட்கன் பிலாதே நாகத்தைவெளவும்வஞ்சர்க் 
கெவ்வழிமோகத் ற்ேகே து வென்றாலெழுந்தாறுளரின் 
சவ்வுரவ்வவ்வண்டவ்வவ்வக்காந்தன்னி லொன்றைக் 
சௌவுவாசொவுவர் சொற்பிறந்சாற்றிரங்காட்டுமதே. 


9 


கதிகாட்டுமோரெழுத்தோ ரெழுத்தேவச்ரகாயந்தரும் 
நிதி காட்டுமோசெழுத்தோ ரெழுத்தேயுண்ணிரப்புமருண் 
மதிகாட்டுமோரெழுத்தோ செழுத்தே என்னுள்வைத்தபொற்றாட் 
திெகாட்டுமேனச நீன்னாரெழுத்துள்ள சூத்திரமே. 

10 
சூத்திரநம்முடம் சக்கிரமேருவைச்சுற்றியரை 
மாத்திரையிற் சந்திரர் சூரியர் போய்வரும் வாசிதனைக் 
காத்திரலாயமட்டியோகத் திருந்துங்கருமவுனச் 
சாத்திரங்கைவரு நின்னாறெழுந்துந்தரிகெஞ்சர்க்கே, 


11 


ஆறெழுத்தந்தி. 


12 


நெஞ்சேபொற்படாக் தேகஞ்சிவாலயதின் பொறிசு 
எஞ்சேயிவைபெறு மாதமாஞ்சத்தியருனிலைவிட் 
ஞ்ேசா துணர்வு முருகன்றனாறெழுத்துன்னுவர்க்கு 
செஞ்சேவலன் றனக்குஞ் சரீர முகுசித்தமொன்றே . 
ஒன்றே முருகநின்னாசெழுத் தோசையுலகமெல்லா 
நின்றேபல பொருணீயென்றுதானென்றுநீதிவெவ்வே 
மன்றேசமையங் ளீமாதமாயநின்றவாருத்தம் 
என்றேதெளிந்தவர்க் கேகன்மமாயையிருளறுமே. 


13 


14 


இருளறுமெங்குமொளியாய் நிரம்புமிரவுபகன் 
பருளறுமாயுளும்மர்த்திக்கும் கர்த்தன்மட்டற்றுயர்ந்த 
பொருளறு கோணத்தினுள்ளேய றுள் பொறியுளரின் 
மருளருணாசல வேலையும் தெழுத்தாறுன்னவே . 
உன்னரிதா முருகோனா றெழுத்தினையுச்சரித்தார்க் 
சென்னதாம்பொருதளன் நிலையேயிறப்பும் 
பின்னரிதாமிவை யேதன்றிப்போகிற்பிரமனிடத் 
தன்னதிகாரமும் தப்பியப்பானின்றதானவனே 

. 


15 


தானவனாதிவிநாயகனான் முகன் சங்குசக்கர 
வானவன் ருத்ரன்மயேஸ் வரனீசன் வடிவிவையே 
யானவனாறு முமத்தன் பர சமயத்தன் முரு 
கோனவனின்றெழுத்தாரே பொருளெனக்கொண்டவனே . 16 
கொண்டனை கையிற் பொறைவேறன் பின்புறு கொக்கிரண்டாய்க் 
கண்டனைமஞ்ஞையுஞ் சேமலுமாய்வரக்காரணத்திற் 
பண்டனையா திபகவனிப் போதவன்பாலனென 
விண்டனையாரெழுத்தாய்முக மாறுடனே மேவியதே . 

17 
மேவியவாதிசிவாய் சதாசிவவேலைதனி 
லாவியதும் பெருமா முருகாவென்றுன்னாறெழுந்தே 
தாவியவுள்ளமதாக வெண்ணீற்றைத் தரித்துனையே 
கூவியபேர்கண் முன்னஞ்சலென்றே வத்து நிவையே . 18 
கூடுதையன்பருள்ளாலயமா மெனக்கூடியிருக் 
தாடுவைநீமிறுகோனா றெழுத்தினை யாரொருவர் 
நாடுவையேவர்கன்மத் தொடைத்துநாகரித்துப் 
போடுவையென்று கண்டோரடைவர் வற்புத்தியிதே . 


ஆறெழு 


20 


21 


2 


புத்தியு பே முருசோனா றெழுத்தின் பொருசிறியச் 
சத்தியு சிவமாயெங்கு மாயநின்ற சர்வமுகச் 
சித்தியு பேன்பர் பார்க்கின்றஞானத்தெளிவுதரு 
முத்தியு சீயன்றிவேறில்லை வேதமுடிந்திடமே 
முடிந்திடம் பேச்சற்ற போன மெஞ்ஞானமுதல்வரின்னைப் 
படிந்திட மேயதிபாசம் பசு விருட்பற்றற்ற தும் 
விடிந்திடந்தானேன்னு நானென்னுமாயையும்விட்டெவையும் 
கடிந்திடத் தப்புரத்தப்புறத் தானந்தன்காணுமதே , 
காணுமென்பான் முருகோனாரெழுத்தின்கனியையுண்டே 
பூனுமென்பாலைப் புவனு யொன்றாய்ச்சரம்பூரித்துள்ளாய்த் 
தேகாணுபென்பாலித்றயையூடசைவற்ற சோதியொத்தா 

அணுமென்பார் பெண்ணு மென்பார்கின்பாலன்றறிவது . 
அறுவது வேதகின் றெழுத்தைந்தெழுத்தாலதிலே 
பிறிவதுமவ்வெழுத்தண்ட பிண்டத்திற்பெருஞ்சித்திவாய்ச் 
செறிவதுமப்பதநின் றோ ரெழுத்திகாந்த முட்டி 
மறிவதுகண்டு தன்னுள்ளே தெளிக்கமவுனங்களே 
ஏகானவாறெழுந்துள்ளைத் தெழுத்தென்றெடுத்ததெல்லாஞ் 
சூதாகரானென் றருப்பண்ணும் வார்த்தையைத் தூக்கு தற்கோ 
சாதாரமாகியாகமும் புரமுமருவுருவா 
மோதாவுணர்விமுயிருமதாய் இன்றதோரெழுத்தே. 
ஓரெழுத்தாகிறிராம சமை வரு முன்னரியப் 
பேரெழுத்தவ வெழுத்தே யம்மைதேவிபிறங்கவள்பா 
லாறெழுத்துஞ்சடைவானவர் மாமவனோடுவம்மைச் 
சீரெழுத்தாறுமோர் வேலாயெடுத்ததிருவுருவே 
திருவுருவாகிய செவ்வேண் முருகனஞ்சிந்தையுள்ளே 
பருவுருவால்நின்றவா றெழுத்தாயுன்னையாண்பெண்ணிதென் 
றொருவருவாய்க்கொள்ளப் போகாதவாவருள்ளத்திலே 
கருவுருவெப்படியே நின்ற காரணமே 
காரணகார்யமிரண்டையும் தாங்கிக்கடவுண் முன்னா 
பூரணஞான முகமாய்பாவேசிப்பப்பொங்க மலை 
யாசணங்காப்பதென்வே யருவருவாயகந்த 
காரணரூபமுஞாங்கசவேடமு நண்ணினதே 


24 


25 


27 


28 


29 


30 


கண்ணிவைாறு முகமாய் முருகன்ய துளத்து 
லெண்ணியகாரிப்பெல்லாம் தரும்பொருளெல்லையில்லாக 
கண்ணினனாறெழுத்தான மெய்ஞ்ஞானக்கருப்புயர்ந்த 
மண்ணினும் விண்ணுனு மியாவுமொன்றான் நன்றமாமாமே 
மாமயமாமுருகோனா றெழுத்து மட்டற்றவரி 
வோமயமாமவ்வுமுவ்வுமதாய்ச் சுழித்தோங்குமுச்சிப் 
பூமாயமாய்ச்சிவமாய்ப் பரையாய்ப்பற்பொறியொடு 
ராமயமாயெங்குத் தானாயிருந்தரகசியமே. 
சசுசெயமாமுருகோனா றெழுத்தையுகம்பினர்க்குச் 
சுகசெயமன்றியவ செயமில்லைத்தொழிற்படுத்துன் 
மு.செயுந்தம்பாமோகாம் பேதாமுன்னளிப்போ 
டசுசெயமுச்சமுஞ் சங்காரமெட்டிற்குமாதியதே 
ஆதிபரைகங்கைதெய்வானை வள்ளியான் முருகன் 
சோதிமு கமைந்து மாறுமுகமழுச்சூர்க்க திர்வேற் 
கோதிவிடபமயில் கொன்றைமாலை குளிர்கடப்ப 
மோதியவஞ்செழுத்தா றெழுத்தாஞ்சுடருற்பனமே . 
சுடர்சங்குசக்கரம் வேற்சூன்மழுவிற்சுரிகைகுளி 
சடர்தண்டுதண்டுகுடாரம் விட்டேற்றரிவாள் காக 
மிடர் துஞ்சுபாசமெரிபாரை மானோடிரா றுகையும் 
படரும்படிப் பொங்கி யாறெழுத்தங்கிபறந்ததுவே , 
பரந்தந்தணன் செய்கை பல்லாயிரமும் குடுருவி 
நிரந்தந்தாஞ்சிரம்பா தலம் பாதநின் றோர்முகமாய்த் 
சாந்தன் றியாதையுஞ்சூர்க்களுமெற்றித்தொம்மென்னநடித் 
நாஞ்சுந்தாஞ்சங்காஞ் சம்புவாய்நின்றதாறெழுத்தே. 
எழுத்தாறுமொன்று பட்டேகிக்கருத்து ளெழுந்த தொனி 
வழுத்தாத மூல முருகன் பொற்றாடனைவைத்துளத்தே 
பழுத்தோசையன்போடிரவும் பகலும்பாமுனக்கென் 
நழுத்தாதசத்தப் பிறவிக்கடல் விட்ட சுலறிதே. 
பிறவிக்கடற்குடற் சக்கரமாவிபெருஞ்சாக்கி 
ல்றவித்தபத்தொன்பதாறு மச்சாணி பயன்கையின் 
னிறதித்தமந்திரமூன்ற்னல் கரமுன்னஞ்செழுத்துத் 
அதவித்தவொட்டன் குகனாறெழுத்தின் சுயகர்த்தனே 


32 


33 


34 


86 


ஆறெழுத்தந்தாதி 


கந்தன் பாக்கிரி வீரலையோகங்காண்பலகுன் 
நந்தன்றென் சோலைமலையாவி நன்குடியாறு மென்பர் 
வித்வதன்பதாயென்னுளாதாரமாறும் வெவ்வேறுருவா 
பித்தன் சருவகுருவாஞ் சடாக்கரப்பேரொளிக்கே . 

36 
குருவான வையன்சடாக்காத் தாகமங்கூறி முன்னே. 
பருவானவெட்டவெ முபாருசையுணர்வற்றவிடம் 
பெருவானறிவுதெனிவா யளவற்றபே ரொளியா 
பருவானத்த முருவாம்படிக்கனிவுற்றது வே . 

37 
உற்றது மெவ்விட மிவ்விண்ணமின்னதென்றோத நினைப் 
பற்றதுபற்றற்றதும்மனப் பாவகமானதெங்கே 
பெற்றதெய்வந்தாயோ மூச்சுவிட்ட துபின்பசைவாய்ச் 
சொற்ற சொற்றிடத் துண்டுளந்தேக்கித்துணுககென்றதே. 38 
துணுக்கென்று முன் சரணஞ்சாணெனத்தோற்றியொரு 
கணுக்கிண்டிலையுடன் பூத்தது காய்த்துக்கனிவடிவாய்த் 
இணுக்கென்றள்ளூடெழுஞ் செக்கரும்பைச்சையுந்திங்களுமா 
பணுக்கண்ட துண்டிலையென்றே பிசபரமானதுவே . 

89 
பரமான தாதிசிவமாதி சத்தியுற்பத்திமுத்தி 
புரமான பார்வையுறுவிந்து நாதத்துதிமௌனம் 
இரமான சற்குருதேசிக நாமந்திடாரித்தாந் 
தரமாமகாரமுகாரமோங்காரித்துச் சத்தித்ததே . 
ஈத்தித்தவளவன் றானாயவன் வடன் வடிவாய் 
முத்தித்தபிச்சைமுழு முதலாய்ச்சண்முகவடிவா 
யாத்தித்தறுசமயந்தொருலாறுக் குமாறெழுத்தாய்ச் 
சித்தித்தென்னாவிவிளையாடலண்டத்தின் செய்கையதே 41 
அண்டத்திலுள்ளது பிண்டத்தினமுண்டல் வாறெழுத்தும் 
பண்டித்ததற்சதகோடி மகாசித்திபண்ணுதற் சாய்த் 
துண்டத் துடலுயிராய்பரை செய்தசூத்திரத்தாற் 
கண்டித்தாமசிவாயா வென வருக்காட்டியதே. 

42 
உருவான மூலமதுவட்ட நாலிதழுள்ளின் முக்கோ 
உருவாம் பிரணவச்சத்தி யுட்சவ்வுஞ்சுருவம்யக் 
குருவாமதோ முகடல் வேதியாகங்குளிர்ந்தலில் 
மருவாமவையிதானே கணபதியான துவே 


40 


43 


ஆமெழுத் திக்தாதி , 


ஒன் 


மாமண்ணாறிதழ்நாற்கோணம் பொன்னிறமஞ்சுகுவ 
மின்மூலம் துள்ளி ஜெவ்வாகுமிவையுவந்த 
மயிர்தமுகஞ்சத்திதேவி சொற்பார்வதியா 
எனுயர்மந்திரவவாகு தான் முகன் சக்கரமே 
வமாவவைப்பறகோணம் வெண்பத்திரழ்காண்குணம் காற் 
சமயருளவுவப்பலங்கார முட்டந்தையதாய் 
சமாயதேவிதிருமுகம் வாமமாமந்திரமே 
செமாயதோரம் நாரயணவரிசெய்கையதே . 

சிவன்னிசெம்மைமுக்கோணமு மூன்றிதழாறிரண்டாக் 
சரியுண்மைாவ்வுஞ்சிவசத்தி பார்வ திதானுளதாம் 
பரியுண்ணனேத்ரமகோரமுக மன்பர்பாவமறத் 
சோயுண்மைமந்திரஞ் சிகாரமுருத்திரன் சேவடியே , 
அடியானவாயு கறுப்பது கோண்பதினாறிதழ்மேற் 
நிடியானிரண்டு குணம் பொருட்பேர் வவ்வுடேகலிங்கம் 
பிடியான சாம்பமு சத்திமுகந்தற்புருடமருட் 
இடியானமந்திரமே வாமயேசுரன் தோ றங்களே 
தோற்றியமானது தூநிறவட்டந்தொடுமிகழ்ரண் 
டேற்றியவோர்குணமவ்வாம் பாம்பற்றியே பிரியுஞ் 

ற்றிய பங்கின் மகோன்மணிதேவியீசானமுகம் 
போற்றியவவ்வரிறீயுஞ் சதாசிவபூரணமே . 
ஆரணமாகியவான்காலமைப்பு பூமியிவை 
சாரணமூலமுந்தானாகியோரிதழ்த்தாமரை மேற் 
காரண வவ்வுமென்னுள்ளஞ் சுடற்பிறைகாட்சியுமா 
யாரணயோகிபராசத்திதேவி நின்னங்கமதே. 
எரிமிதழ்ப்பத்தொற்றினு கின்றவெழுந்து றுப்பாங் 
காயமுட்சக்கரமாறெழுத் தாகுரிமார்காத்ரமுயிர் 
பாயும் பிரணவமேயரை தோற்றம்பலசித்திற்கொண் 
டாயு முடற்யொருளாவியும் வேட்சுழியானந்தமே . 
களியாதொருவர்க்குத் தேசயாதிகன்பர்க்குத்தோயும்வெட்ட 
வெளியாணையில்லைமெஞ்ஞானவ தீதம் விளங்கிய சொற் 
நளியாறெழுந்துள்ள வாதாரமாறொத்தற்பரைவிட் 
உளியாதிடத்திற்குரு முருகோனின் றத்திசயமே , 


ஆறெழுத்தந்தாதி 


அதிசயமாறெழுத்த தாஞ் சிவமுமறு முகமாய்த் 
ததிசெயமூாற்பறைகெற்றிக் கண்ணெனக்காட்சியுமாய் 
விதிசெயுமாமயில் வேற் சத்தியாவுக்கைவேற்படையாற் 
அதிசெமன்பர் முன்னோங் காரவட்டத்துட்கிடான்றியதே. கு 
ஓங்காரவட்டத்துளா தாரமாறும் விட்டோங்கியரி 
தீங்காரவட்டத் துளேவித்து நாதமிணைச்சுடர்மேற் 
பால்காமபரசிவமாகியொன்கய்ப்பாவெளிநின் 
சாங்கா தோண்டவியாறெழுத்தாறு முகத்தம்மையே, 
உறமுகத்தம்மைவேலாயிநின்னெழுத்தா று முரு 
வேறுமுகத்திற்கிலக்கோர் முகமில்லைவெவ்வினையைச் 
சிறுமுரத்திக்குமராயியன்பர் சிந்துத்துநினைப் 
பேறுமளித்தவட்கள் ளெழுத்தாத்திரற்பெண்கொடியே 
பெண்கொடிமேல்பரமாயி சிவாயிபிரணவத்தி 
நண்கொடியே முருகாயிசிவாயிநலமுடையப் 
பண்கொடியேயென் னுளமே பிரவும்பகலும் விடா 
தண்கொடியாதிசடாக்கரி பீஸ்வரியம்பிகையே 
அம்பிகையைம்பத்தோ ரக்கரியுச்சரியன்பர தமை 
தம்பிகைவெவ்வினைச் சங்கரிசூலிசாமசாத் 
தும்பிகையைத் துடையான் தொழில்வாசிக்கச்சுகந்தனெனக் 
கும்பிகையம்பரவல்லி சடாக்கரிகுண்டலியே 
குண்டலிபாரதிலக்குமிபார்வதிகோமளைப்பூ 
மண்டவி சாம்பவிதேவி மகோன்மணிவாகினிப்ர 
சண்டலிகாரியகாரியுகாரியுகாரி சடாக்கரிமா 
விண்டலியாண்பெண்ணிரண்டுருவாய்நின்ற மின்னொளியே . 
மின்னொளியாயண்டபிண்ட சராசரம்விண்ணுமண்ணுக் 
தன்னொளியாளசடாக் கரிசாம்பசதாசிவமென் 
முன்னொளியீஸ்வான்ருத்திரன் மாலயனோகரிதா 
மன்னொளியைவர்க்கு மாதவுந்தையலுமானவளே . 
மாதாபிதா குரு தெய்வம் பெறுதவமற்றுமுள்ள 
தாதாவலியிட்டகாமிய மோதுஞ்சடாக்காமென் 
நாதாமென்றனுடற் பொருளாவியருட்பவளின் 
பாதாரவிந்தமுர்தர்தென்னைக்காக்கும் பராசத்தியே . 

நிக 


(56 


கக் 


க 


ஆறெழுத்தந்தாதி 
பராசற்தியுத்தமி பாசாங்குசத்திபாஞ்சுடர்மா 
இராசத்திரேணி பூரணிகாரணிநின்மலியாம் 
வராசத்தியாதி வடுகாயியட்ட வயிரவிரும் 
தரசத்திருத்ரி சடாக்கரி நிட்களத்தாண்டவியே, 
தாண்டவிகோரிமகிடாசுரன்சிரந்தட்டழியத் 
தீண்டவிபாசுபராக்ரமசூவினிஸிராவம் 
பூண்டவிராகிரோகிபொன்னம்மையென் புன்மையறுத 
தாண்டவிபஞ்சசபைவல்லியாறெழுத்தாநத்தியே 
ஆகர்தியம்பையரே புவனாயியகாரசத்தி 
தாநத்தகால்லாடவாக்கினிசுவசம்புபா 
மாநந்திபேதாமாமயருபிரிவாதிகமழ் 
தோந்திபூங்குழல்வாலை புவனை திரிபுரையே. 
திரிபுரையாறெழுத்தாங்காரிகங்கலிசித்தவறுத் 
தெரிபுரையம்பிகைவம்பரைவேற்கொண்டெறித்துவிரைப் 
பரிபுரையென்னுயமே கோயிலன்பற்றுட்பாயலுமாய் 
மரிபுரைபென்னகநின்னகமாக்கொண்டமாலங்கியே 
பாதங்கியன்பர்பிறவிக்கடனைவடவனலாய்க் 
கோதங்கி முன்னை வினையையுங்கூற்றையும் சோதியுள்ளத் 
தேதங்கிநின்று விளையாடும் பெண்பிள்ளையென் செவிக்கே 
போதக்கிலியையும்பவ்வுமொன்றாகிய பூரணமே. 
பூரணம்வையெனப்போக்கும்பிறப்பையுணர்கிலியும் 
காரண பின்னருட்காட்டிடுஞ்சவ்வெனக்கன்னிகைநின் 
னாரணதற்சொருப்பவநாக்குவையா 

வையாறெழுத்தி 
னாரணதான்முகனைம் முகமாய்கின்ற நாயகியே . 
காபகிரின்னன்பர்பாதத்தையற்சிக்கும் கற்கடம்புத் 
தோயகிலாரமுஞ்சாந்தமுங்கொன்றைத்தொடையலுநின் 
பேகிலாண்டமென்றேத்தியலாதிதிருமுடிக்கே 
யாயகிலாண்டமுத்தேக்குபின்னாரெழுத்தக்கரியே. 
ஹரிஓம் நமோத்து சிந்தம்மகரம் முதலவ்வவ்வும் - 
தெரிவான மந்திரமீராரெழுத்துவின் சித்தில்பல 
வரிவாயேவண்டபிண்டசராசரம் வேதமெயவும் 
வரியான் தங்கண்டதல்வுஞ்சிவாயவசியென்பதே . 


கல 


எ O 


ஆறெழுத்தந்தாதி . 
அங்கஞ்சிவாயலசியென்னுமந்திரமஞ்சுடன் மூன் 
செவ்வுஞ்சடாக்காமும் மண்டலத்தினுமொட்டவுடன் 
சௌவுஞ்சிவசத்தியச்சந்தியா வியைக்காக்குமவ்வுஞ் 
சவ்வுஞ்சிவசிவவென்பாரிருவினை கானறுமே . 
அறுமாம்பசுவென்னையையன்குருவந்தானலை 

டைந்தோர் 
மறுகாதர்கர்ப்பஞ்சிசுநசித்தோர்கள்வதைபலவுஞ் 
செஅமாம்பகுதிசிவத்துவத்தியையந்தின்னு நினைப் 
பெறுமாதவற்கெழுத்தாறுங்குடிலைப்பெருநெருப்பே 
அருப்புநெருப்புபிரணவப்பெண்ணுந்தனெஞ்சு வஞ்சர்க் 
கிருப்பு நெருப்புக்கபாடநின்னடர்க்கிரவி வெண்ணெய்க் 
கருப்புகெருப்புறை காணார்மெய்க்கண்டகனிகயிலைப் 
பொறுப்புநெருப்பு விருப்புஞானப்பொறிக்கொழுந்தே 
கொழுந்தேமாகதக்குன்றேயிரந்தக்கொடிமுடித் 
தெழுந்தேப்ரகாசிப்பைவிரேழுலகெண்டிசைபுவனந் 
கொழுந்தேவருந்தொழில்வேதம்பலவேழுதோற்றத்தெம்மை 
வழுந்தா முன்பெற்றெடுத்தாலதிலாரெழுத்தக்கரியே . 
ஹரிஓமரசுரவவ்வுஞ்சிவாயங்கியங்கிசமால் 
இரிஓமையுங்கிலியுஞ்சவ்வுஞ்சவ்வுங்கியுமையு 
மரிஒஞ்சொரூபவருட்செயம்ரீயறியஞ்சிறியும் 
திரிஒல்கிலியுஞ்சரஹணவாயிசிவகுருவே . 
குருவாந்திரிபுரபல மோவாயிகுமரிமகா 
ருவாந்திகழொளிபவ்வவ்வுமான சிவக்கடலே 
மருவாக்டரிபுரபவசிவமானந்தவாரிபெருங் 
சுருவாஞ்செயலொளியலாமவாபிகயற்கண்ணியே. 
மண்னீயெனுஞ்சரஹபவதேவிகமலாரி 
என்ணார்புரமெரித்தோன் மூலரைப் பெற்றதாயகியே 
வெண்ணிரவர்க்குமம்மாமென்றுநின்றபெருஞ்சுடரே 
பண்ணிரெழுத்திற்குத்தாயாகிலந்தவரும்பொருளே 
அ ஆ இா உனை எ எ ஓஓவெனுமைந்தெழுத்து 
இராஓ ஔாமநாராயணாவென்றெட்டெழுத்து 
உஊஎன ஓஓஒளவென்பதாமைம்பத்தோரேழுத்தி 
என ஓஓஒளவும்வெனவுமதாய்வின் தம்பிகையே . 


672 


கங் 


எ T 


எஅ 


அவ்வுமுவ்வுமவ்வொடுத்திக்கொடையுங்கிலியுஞ் 
சவ்வும்பனாசிவமங்குகொள்கென்றசத்தம்மிரண்டு 
மௌவுஞ்சரவனவவென்ற ஞானத்தொருவனரு 
ளெவ்வுமரிவுசுவிரண்டையுந்தாங்கிநின்றோரெழுத்தே. 
அரிக்குமுதற்பொருளெப்பொருளும்உண்டபிண்டமுமல் 
குரிக்குஞ்சடாக்கரத்தோசையைபூபற்றுக்குணமறிந்துச் 
சரிக்குந்தொழும்பர்க்குளாகாரமா றுந்தங்குமிருண் 
மரிக்கும்பரவெளியாகுகின்பதம்வழிப்படுமே. 
வழிப்படும்வாசலில்வாசியுள்வாசவிற்வாங்கியப்பாற் 
சுழிப்படுமாறெழுத்தங்கியைக்கோர்ந்துச்சுழித்தவல்லா 
ரழிப்படுந்தன் றலை மலயன்கையெழுத்தஞ்செழுத்தும் 
கழிப்படும்பின் பிமனோலள தில்லைகன வினுமே 
காமானமாயமிக்காயம் விட்டாவிக்கடக்குமுன்னே 
மாமானபாவியைத்தன்வசமாக்கிவசியெனுமுற் 
பாமானயேணியிலாறெழுத்தெத்திநின்பாததரி 
சனமானயோகியழியாரெக்காலமுஞ்சத்தியமே . 
சத்தியமூலத்திரவியையின்றிச் சாலைமேற் 
பத்திய தீயிற்சகத்திரத்தெல்லையும் பாழ்படுத்தி 
முத்தியசந்திரகலையூடுருவிமுடி லுன்னை 
மத்தியசீவன்சிவமாகக்காட்டுநின்னாறெழுத்தே 
ஆறெழுத்தானநின்னானந்தமைம்பத்தோரக்கரத்திற் 
கீறெழுத்தோறெழுத்தைந்தெழுத்திரெழுத்தேத்திவல 
மாறெழுத்தங்கி வடிவாம்கடா சலவாசல்புகுந் 
தூலெழுத்துண்ணமிர்தஞ்சிவயோகிக்கிதுட்டனமே. 
உற்பனமாகியவோல்காரவட்டத்தையூடுருவி 
மற்பனமாக்கையினுள்ளேசிவாவெனுமக்கரத்தைச் 
சற்பனபாடைக்குந்தாயாரெழுத்திட்டாகியன்பா 
சிற்பனயோகிதபசழியாதி துரிச்சயமே 
ச்சிநிலாக்கொழுந்தாறெழுத்தங்கியையின்பலமா 
யுச்சிமூலமுகோக்கிரண்டாமைத்தோரெழுத்தா 
ஓச்சினை நாட்டிசிவாக்கினிமூட்டிநெஞ்சண்டபிண்டம் 
வச்சிர போகியவனே வயிரபஹ சித்தனே . 


அய 


ஆறெழுத்தந்தாதி. 


அசு 


சித்தலுஞ்சீவனும் வேகமும் வாசியுஞ்சேவை செய்யும் 
பத்தனும்பாசமுமாறெழுத்தேத்திப்பதனமதாய் 
கத்தனுக்கப்பலுங்காற்றுங்கடலுங்கயிறுங்கள்ள 
வெத்தனும்பாதையும்பார்த்தோடுவார்கரையேறுவரே. 
ஏறுமதுகண்டுசெவிமூக்குநாக்குநெஞ்சம்மிரண்டு 
கூறு செய்தந்தரங்கத்தே நமது குருவெனவே 
தேறுவதாதியுமந்தமுந்தாங்குச்சிவாடுவா 
வாறுதலம்வரையாரையும்பார்ப்பதிவ்வாறெழுத்தே. 
ஆலெழுத்தோறெழுத்தாற்பைறவாசியையச் சமன்றி 
யாரெழுந்தோரெழுத்தாற்கடிவாளமிட்டந்தாங்கத் 
தாரெழுத்தோரெழுத்தாற்கல்லணையைவைத்தங்கடி 
யாரெழுத்திரெழுத்தோரெழுத்தேத்திடவாநந்தமே 
அந்தத்திற்பின் கலையாதியிலேயிடைவாக்கிவர 
விந்தத்திற்பாய்ந்து சுழிமுனை போய்பெருவெள்ளத்துள்ளாய்ப் 
பந்தத்தனற்கதிர்பான்மதிநாதப்பரப்புமுப்பா 
ழிந்தக்கண்காட்சிக்கிப்பாலென்னையாண்டவிறையிருப்பே . 
இறையிருக்கும் துடமெய்தினுங்கந்தனிடம்புகுந்தான் 
மறையிருக்குங்கலைக்கொப்பறுமட்டுமருவலன்றிச் 
சிறையிருக்கும்படியித்தலங்கொஞ்சஞ்சிணுக்சைவிட்டோர் 
துறையிருக்கத் துைைறசென்றடக்கன்னித்தொடக்சறுமே. அ அ 
தொடக்கறுமின் முந்துன்பமுங்காட்டிச்சுமர்தலையும் 
விடக்கருமெய் பொய்விரும்பும்வெருப்பெனும் வெட்டவெளி 
நடக்கிறபாதைநடக்கரியாமனடக்குமிந்தச் 
சடக்கறுப்பார்மனமற்றதெல்லாங்கெசொத்திரமே, 
சாத்திரம் வேதஞ்சமயம்வண்ணத்திதண்ணீரில் விட்ட 
மூத்திரம் போம்படிபோமானேயந்தமூத்திர மோர் 
பாத்திசல்கொள்ளப்பலனுண்டதினொருபாழுமில்லை 
கோத்திர முக்குல முக்குடி போய்நின்னைக்கூடினர்க்கே . 
கூடின காருகைக்கொண்டவனாருகுருக்களெவன் . 
பாடின மந்திரமாறுமின்னான் கும் பொய்ப்பாரிருணி 
வீடினபோதுமெஞ்ஞானவத்தவிலாசவெளி 
பாடினதும்மங்குகின்றது நீவள்ளிநாயகமே . 


ஆறெழுத்தந்தாதி 


க 


நாயகரீவெனநானேது கானென்னைம்பலுன்னைத் 
தாயகமென்னுந்தரமேதிரிசொல்லுந்தானிறந்தும் 
போயகமுப்புறமும் போன்ற தாம்பரிபூரணத்தே 
பாயகலாதிடமொன்றாகக்காட்சியறப்பெற்றதே. 
பெற்றாளும் பொய்ப்பித்தாலும்பொய்பெண்டிர்பிள்ளையும் பொய் 
உற்றாரும்பொய் உலகத்தாரும் பொய்கம்முடற்பயிர்பொய்ச் 
கற்றார்பிதத்தலும்பொய்சகமாபாதிக்க வுளர் பொய் 
முற்று முலைவள்ளிபங்கனெங்கோன் மெய்யன் முன்னிற்கவே . 
முன்னிற்பதாரவன் முன்னிற்பதாருமுருகவை 
னென்னிற்கும் வெம்பகலோவிருளோதெய்வம் வேறுளவோ 
தன்னிற்குந்தன்னிழ றன்னிடமானவத்தன்மையைப்போ 
சான்னிற்கு முன்னிழானானுண்ணிடத்திலொடுக்கங்களே . 
ஒடுக்கமுக்தோற்றமுமுன்னையல்லகில்லையுன்னை யுன்னாம் 
படுக்கவிரட்சிக்கவும்பாரிருவிளைப்பத்தமது 
மிடுக்காமுமின்பமுமில்லாதிடத்திலிவரும் 
றடுக்கவுமுன் றனைச்சென்றால் தீர்த்தம் வந்தாடினதே . 
ஆனபம்பரமோகவயிறோலெறிந்தானிடமோ 
சாடினதாபாமோவசைமோனதென்றன்னுயிருங் 
கூடின தம்மையப்பனுமுன்றன் படுகுழிவிழ்க் 
கோடினதெவ்விடமவ் விடநீயென்றுணருவதே. 
உணராதபோதமுறையாதுடற்பொருளாவியொன்றைப் 
பிணராத போகப்பிறையற்ற சோதிப்புலன் குழைய 
மணராதவாசமகிழாதவானந்தவள்ளிடங்கன் 
கணமாகிலென்னைப்பிரியாச்சிவநின் றன்கண் வடிவே . 
வடிவம் பொருளருண்முக்குணம்வாக்குமனமுமடி 
முடிவுமில்லாதமுடி வினேச்சூட்டிமுருகனென்றே 
படிகந்தனிற்கண்ட காட்சிப்பிரவஞ்சப்பார்வையற்றால் 
விடியும்பொழுதிலிரண்டுமொன்றேதெய்வம் வேறில்லையே . 
இல்லையுண்டென்பதிரண்டுஞ்சொல்லா தவிடம தன்னுக் 
கல்லையுஞ்செம்பையுமண் ணையுங்கூட்டிக்களிவுறுத் 
தொல்லையிற்போனவுயிருடன்கூடிய தவிசெய்யா 
தல்லையிற்சுத்தத்தவராகவன் புற்றற்றவதே. 


க 


கன 


கசு 


ஆறெழுத்தந்தாதி . 


அரத்தலுமக்களிப்பும்மின்னதென்னவோராகமத்தாற் 
பாத்திலும் பேசப்படாமையு மெக்கும்பராபரமாம் 
இரத்தமொன்று நிரவாதமையுநினப்புமறப் 
பிரத்தலு மெய்தலுமில்லாததோற்ற யெவ்வண்ணமே 


எவ்வண்ணமெவ்வுருமெவ்வுபிரெவ்வுய மென்றறியாச் 
செவ் வண்ணவூபன்கனாவுரையற்றரின் சேவடியாய்ச் 
சவ்வண்ணமென்றசன் சங்கரிகோரத்தைத் தான் கவர்ந்த 
தவ்வண்ணமாதிமறைபேசவையமரிக்கு துவே. 


வையஞ்சலமங்கிகால்வான் பலவுயிர்வான் முடி 
டெய்யும்பாமுதற்சாற்வதெல்லாமெம்பிரான் முருகா 
தெய்யனநின்றுகின்றாட்சிலம்போசைத்திருவிளையாட் 
டைய நின்னங்கமதென்னக்கமாயரின்றவானந்தமே . 


ஆறெழுத்தந்தா 


முற்றிற்று. 


